அண்ணல்‌ நபி ஸல்‌ 
கற்றுத்தந்த அழுகிய 
துஆக்கள்‌! 


வெளியிடு : 

9 0 9 
ஸலாமத்‌ பதிப்பகம்‌ 
புத்தகம்‌ வெளியிடுவோர்‌ & விற்பனையாளர்‌ 
95, லிங்கிச்‌ செட்டித்‌ தெரு, 
முதல்‌ மாடி, சென்னை-1. 


போன்‌ : 044- வாரது 42167320 
PDF IS 


அதிக எடையுள்ள ஆரு கலிமாக்கள்‌ 
ஹஜ்ரத்‌ அபூஹுரைரா (ரலி) அவர்கள்‌ அறிவிப்பதாவது: “இரண்டு 
கலிமாக்கள்‌ (ஓதுவதற்கு) நாவிற்கு மிக இலேசானவையாகவும்‌, அமல்கள்‌ 
நிறுக்கப்படும்‌ தராசில்‌ மிகக்‌ கனமுடையவையாகவும்‌, ரஹ்மானாகிய 
அல்லாஹ்வுக்கு மிக நேசமுள்ளவையாகவும்‌ இருக்கின்றன. அவை: 
ஸுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹீ, ஸுப்ஹானல்லாஹில்‌ அளீம்‌ 
என்பவையாகும்‌" என ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌ 
அவர்கள்‌ அருளினார்கள்‌. (நூல்‌: புகாரி, முஸ்லிம்‌) 
மனக்கவலைக்கு மருந்து 

“லாஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ்‌ என்பது 
தொண்ணூற்றொன்பது நோய்களுக்கு மருந்தாகும்‌. அவற்றில்‌ 
மிகச்‌ சிறியது மனக்கவலையாகும்‌” என ரஸூலுல்லாஹி 
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌ அவர்கள்‌ அருளியுள்ளார்கள்‌. 

“லாஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ்‌ என்ற கலிமாவை 
அதிகமாகக்‌ கூறுவீராக! ஏனெனில்‌, அது சொர்க்கத்தின்‌ புதையலில்‌ 
உள்ளதாகும்‌” என ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி 
வஸல்லம்‌ அவர்கள்‌ எனக்கு அருளினார்கள்‌. 

(அறிவினர்‌ : அபூஹுரைரா மூலி, தாக்‌: பிழ்காதி/ 
&ரபது கீலட்சம்‌ நன்மைகள்‌! 

“லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹூ லாஷரீ கலஹூ 
அஹதன்‌ ஸமதன்‌ லம்யலிது வலம்‌ யூலது வலம்யகுன்‌(ல்‌) லஹூ 
குஃபுவன்‌ அஹது. 
சிறப்பு: ஹஜ்ரத்‌ அப்துல்லாஹிப்னு அபீஅவ்‌ஃபா (ரலி) அவர்கள்‌ 
அறிவிப்பதாவது: எவரொருவர்‌ இந்த கலிமாவை கூறினால்‌ 
அல்லாஹ்‌, அவருக்கு இருபது இலட்சம்‌ நன்மைகளை எழுதுகிறான்‌ 
என ரஸூலுல்லாஹி (ஸல்‌) அவர்கள்‌ அருளினார்கள்‌. தால்‌: தர-ஃசீம்‌ 


PDF ISLAM 


பனையை அண ன வ க எ ககன னக கனக எ கக க ண ன? | 


ஸாருளடக்கம்‌ 


1. தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன்‌ ஒதும்துஆ 
2. கழிவறையில்‌ நுழையும்‌ போது வ 
3. கழிவறையிலிருந்து வெளியேறும்‌ போது ஒதும்‌ துஆ... 
4. காலை நேரத்தில்‌ ஒதும்தத ‘es 6 
5. வீட்டிலிருந்து வெளியே செல்லும்‌ போது  ........ 6 


6. பாங்கு சப்தம்‌ கேட்டதும்‌ ஒத வேண்டிய துஆ 

7. பாங்கு முடிந்தவுடன்‌ ஓத வேண்டிய துஆ 

8. பள்ளிவாசலிலிருந்து நுழையும்போது ஓதும்‌ துஆ ந 
9. பள்ளிவாசலுக்குள்‌ வெளியேறும்‌ போது ஓதும்‌ துஆ ........... 9 
10. ஒளு செய்ய ஆரம்பிக்கும்‌ போது ஒதும்‌ துஆ :..............9 
11. ஒளு செய்து கொண்டிருக்கும்‌ போது 

12. ஒளு செய்து முடித்த பின்‌ ஒதும்‌ துஆ 
13. வீட்டிற்குள்‌ நுழையும்‌ போது ஒதும்‌ துஆ ன்‌ 
14. கடைத்தெருவில்‌ நுழையும்‌ போது ஒதும்‌ துஆ ................ 12 
15. சாப்பிட ஆரம்பிக்கும்‌ பொழுது ஓதும்‌ துஆ ................. 12 
16. பிஸ்மில்லாஹ்வை கூற மறந்து விட்டால்‌ 
17. சாப்பிட்டு முடிந்தபின்‌ ஒதும்‌ துஆ 

18. பிறர்‌ வீட்டில்‌ சாப்பிட்டால்‌ ஒதும்‌ துஆ 
19. உணவளித்தவருக்காக ஓதும்‌ துஆ பை 14 
20. பயணமாகக்‌ கூடியவருக்காக ஓதும்‌ துஆ 


21. பயணமானவுடன்‌ அப்பயணிக்காக ஒதும்‌ துஆ...............5 
22. பயணத்தை தொடங்கும்‌ பொழுது ஓதும்‌ துஆ .............. 


23. பஸ்‌ இரயில்‌ நிலையங்களில்‌ ஓதும்‌ துஆ 
24. வாகனத்தில்‌ ஏறி அமர்ந்ததும்‌ ஒதும்‌ துஆ 


26. செல்லக்கூடிய ஊர்‌ தென்படும்‌ சமயம்‌ ஒதும்‌ து. 
27. வாகனத்திலிருந்து இறங்கும்‌ போது ஒதும்‌ துஆ 
28. பயணத்திலிருந்து ஊருக்குள்‌ 

போகும்‌ போது ஓதும்‌ துஆ 
29. மணமக்களை வாழ்த்த ஒதும்‌ துஆ 
30. தாம்பத்தியத்தில்‌ ஈடுபடு முன்‌ ஒதும்துஆ ............... 
31. இந்திரியம்‌ வெளியாகும்‌ போது ஒதும்‌ துஆ 
32. புதிய ஆடை அணியும்‌ பொழுது ஒதும்‌ துஆ 
33. கண்ணாடியில்‌ முகம்‌ பார்க்கும்‌ போது ஒதும்‌ துஆ ... 
34. தலைப்‌ பிறையைக்‌ கண்டதும்‌ ஒதும்‌ துஆ 
35. மாலை நேரத்தில்‌ ஒதும்‌ துஆ 
36. தூங்கும்‌ போது ஒதும்‌ துஆ 
37. நாட்டங்கள்‌ நிறைவேற தொழுகையும்‌ துஆவும்‌ 
38. துஆயே இஸ்திகாரா 
39. கடன்‌ சுமை நீங்க ஓதும்‌ துஆ 


25. கடலில்‌ பயணமாகும்‌ போது ஒதும்துஆ லை 18 


40. கப்ருஸ்தான்‌ பக்கம்‌ போகும்‌ போது ஓதும்‌ துஆ ............. 


41. கஷ்டத்தில்‌ இருப்பவர்களைக்‌ கண்டால்‌ ஓதும்‌ துஆ ..... 


42. இழப்புகள்‌ ஏற்படும்‌ போது ஒதும்‌ துஆ 
43. பாவமன்னிப்புக்‌ கோரும்‌ தலைமையான துஆ .... 


44. இறந்தவருக்காக செய்ய வேண்டிய துஆ 


45. இரு உலகிலும்‌ நல்ல வாழ்க்கையை கேட்பது ................ 


PDF ISLAM | 


Ma, 5 
நக்கு எழுந்தவுடள்‌ ஒதும்‌ து 
ப்‌ i படச்‌ PEA ENV 
ம்‌ கல்ப்‌ யி 19 ப 
அல்ஹம்து வில்லாஹில்லதீ அஹ்யானா 
பத மார்‌ அமாத்தனா வ௫லைஹின்னுஹிர்‌ 
பொருள்‌: புகழனைத்தும்‌ அல்லாஹ்வுக்கே ! அவனே நாம்‌ 
மரணித்த (தூங்கிய) பிறகு உயிர்ப்பித்தான்‌. இன்னும்‌ நாம்‌ 
அவனளவிலேயே செல்லக்‌ கூடியவர்களாக இருக்கிறோம்‌. 
(ஆதாரம்‌: புகாரி] 


கழிவறையில்‌ நுழையும்‌ போது ஓதும்‌ துஆ 


ந ந தத ௫ அ 1 ்‌] 
அ வத்‌! ப இப்பணி வய 
உப்பிடி அபி 
மிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னீ 
அஊதுபி(க/க மினல்‌ குபுஸி வல்கபாயிஸி 


பொருள்‌: அல்லாஹ்வின்‌ பெயரால்‌ ( நுழைகிறேன்‌] 
அல்லாஹ்வே ! ஆண்‌,பெண்‌ ஷைத்தானின்‌ தீங்குகளை விட்டும்‌ 
உன்னிடம்‌ பாதுகாப்புத்‌ தேடுகிறேன்‌. (ஆதாரம்‌: திர்மிதி] 
கழிவறையிலிருந்து வெளியேரும்‌ மோது ஓதும்‌ துஆ 
ப லிஸ்‌ பய்‌ வட்டம்‌ 
ம்ம்‌ :13 01 22 
ட்‌ PDE ISLAM 


உ(9ப்ரானக அல்ஹம்து வில்லா ஹில்லதீ அத்ஹப 
அன்னியல்‌ அதா வஆஃபானீ 
பொருள்‌ : அல்லாஹ்வே! நான்‌ உன்னிடத்தில்‌ மன்னிப்பைக்‌ 
கோருகிறேன்‌. என்னுடைய வயிற்றில்‌ வேதனை செய்யக்கூடிய 
அசுத்தங்களை வெளியாக்கி என்‌ கஷ்டங்களை நீக்கி ககத்தைக்‌ 
கொடுத்த அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும்‌! 

(ஆதாரம்‌: இப்னுமாஜா) 
காலை நோரத்தில்‌ ஓதும்‌ நுஆ 
AE 

A Zz 
ச்‌ 
அல்லாஹு மிக அஸ்பஹீனா மாரக அம்ஸைனா 
கயிக நஹ்யா வயிக நருத்து வடிலைக்கல்‌ மஸீர்‌, 

பொருள்‌ : அல்லாஹ்வே ! உன்னுடைய சக்தியைக்‌ கொண்டு 
காலை நேரத்தை அடைந்தோம்‌. இன்னும்‌ உன்னுடைய சக்தியைக்‌ 
கொண்டே மாலை நேரத்தை அடைந்தோம்‌. இன்னும்‌ உன்னுடைய 
சக்தியைக்‌ கொண்டே ஜீவிக்கிறோம்‌. உன்னுடைய சக்தியைக்‌ 
கொண்டே மரணமாகிறோம்‌. நாங்கள்‌ உன்னிடமே மீளக்‌ 
கூடியவர்களாக இருக்கிறோம்‌. 


(ஆதாரம்‌ : இப்னுமாஜா) 
வி்ழிலிருந்து வளியே சல்லும்‌ மோது ஒதும்‌ துஆ 


ச்சி AA bas ற ச 
தபதி லில்‌ 


pomblan! 


பிஸ்மில்லாஹி தவக்கல்‌(தி/து அலல்லாஹி வா ஹவ்ல வலா 
குவ்வுத்த இல்லாபில்லாஹ்‌. 
பொருள்‌ : அல்லாஹ்வின்‌ திருப்பெயரைக்‌ கொண்டு 
(புறப்படுகிறேன்‌) இன்னும்‌ அல்லாஹ்வின்‌ மீதே பொறுப்பு 
சாட்டினேன்‌. கெடுதியை விட்டு பாதுகாப்பதும்‌, இன்னும்‌ 
நன்மையை செய்வதற்கு சக்தியைத்‌ தருவதும்‌ அல்லாஹ்வைத்‌ 
தவிர வேறு யாருமில்லை. ்‌ 
(ஆதாரம்‌: அபூதாவூத்‌) 
பாங்கு சப்தர்‌ கோடதும்‌ ஒத வேண்டிய துஆ 


ச்சீ; ஹும்‌ 2 


கப்டில்‌ 


3022 pS 

அன்னது அன்லிலா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு? 
லானுரீகிகலஹ 2 வ அன்ஹது அன்ன முஹம்மதன்‌ அப்துஹ 5 
வரஸ-லுஹு 3, ரளீத்து பில்லாஹி ரப்பன்‌(வ்‌/ வபி முணுமீமதிர்‌ 
ரஸ-லன்வ்‌ வயில்‌ இஸ்லாமி தீனா 

பொருள்‌ : வணக்கத்திற்குரியவன்‌ அல்லாஹ்வைத்‌ தவிர 
யாருமில்லை என்று நான்‌ சாட்சி கூறுகிறேன்‌. அவன்‌ 
தனித்தவன்‌. அவனுக்கு இணை யாருமில்லை. நிச்சயமாக 
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌ அவர்கள்‌ 
அவனுடைய அடியாரும்‌ அவனுடைய திருத்தூதருமாவார்கள்‌ 
என்று சாட்சி கூறுகிறேன்‌. அல்லாஹ்வை என்‌ இரட்சகனாகவும்‌, 
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌ அவர்களை 


தூதராகவும்‌ இன்னும்‌ இஸ்லாத்தை தீனாகவும்‌ நான்‌ பொருந்தி 
(ஏற்றுக்‌ கொண்டேன்‌. 
பாங்கு முழந்தவுடன்‌ ஒத வேண்டிய துஆ 


2220 


நட ல்‌ தர்‌ 
EA தப்த 17 2212 


ல்‌ 


[ட அக்‌ 


ப விடுமு 2ம்‌ 
விற்கத்‌ 262 


அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹித்‌ தஃவதித்‌ தாம்மத்தி 
வஸ்ஸலாத்தில்‌ காயிமத்தி ஆத்தி ஸைய்யிதனா முஹம்மதனில்‌ 
வஸீலத்த வல்‌ ஃபளீலத்த வத்தரஜத்தர்‌ ரஃபீஅத்த வப்‌ அஸ்ஹு 
மகாமன்‌(ம்‌)மஹ்மூதனில்லதீ வஅத்தஹூ வர்ஜுக்னா 
ஷஃபாஅத்தஹூ யவ்மல்‌ கியாமத்தி இன்னக்க லா துக்லிஃபுல்‌ 
மீஆத்‌. 

பொருள்‌ : யா அல்லாஹ்‌ ! இந்த முழுமையான அழைப்பிற்கும்‌ 
நிலையான தொழுகைக்கும்‌ சொந்தக்காரனே ! முஹம்மது நபி 
(ஸல்‌) அவர்களுக்கு சுவர்க்கத்தில்‌ உயர்‌ பதவியையும்‌, சிறப்பையும்‌ 
கொடுத்தருள்வாயாக!. மேலும்‌அவர்களுக்கு நீ வாக்களித்த 
(மகாமெ மஹ்மூத்‌) என்னும்‌ புகழுக்குரிய இடத்தில்‌ அவர்களை 
எழுப்புவாயாக! மேலும்‌ எங்களுக்கு நபி (ஸல்‌) அவர்களின்‌ 
சிபாரிசையும்‌ கொடுத்தருள்வாயாக ! நிச்சயமாக நீ வாக்கு 
மீறமாட்டாய்‌. 


PDF ISLAM தவம அதன்‌ 


பள்ளிவாசலுக்குள்‌ நுழையும்போது ஓதும்‌ துஆ 


ட னத்‌ 4221 
அம்மம்‌ 
அல்லாஹாய்மஃப்த்தஹ்லீ ௮(8]ப்வா(8]ப ரஹ்மத்திக 
பொருள்‌: அல்லாஹ்வே ! உன்னுடைய அருள்‌ வாசல்களை 
எனக்கு திறந்து கொடுப்பாயாக ! 
ஆதாரம்‌: முஸ்லிம்‌ 
பள்ளி வாசலிலிருந்து வளிவேறுட்‌ போது ஓதும்‌ நுஆ 
034 20023 200 
த்தம்‌... ம்‌ ன்‌ 
அல்லாஹும்‌? இன்னீ அஸ்‌அதுக மிள்‌()பள்லிக 
பொருள்‌ : அல்லாஹ்வே ! நிச்சயமாக நான்‌ உன்னுடைய 
பாக்கியத்தை வேண்டியவனாக வெளியேறுகிறேன்‌. 
ஆதாரம்‌ : முஸ்லிம்‌ 
ஒளு சிய ஆரம்கிக்கும்‌ ஒபாழமுது ஒதும்‌ துஆ! 


2 ச. 
த ர (4 ச்‌ 2 
டுக்‌ அடில்‌ 
4 ச 
அலி 
பிஸ்மில்லாஹில்‌ அளீமி வல்ஹம்து லில்லாஹி அலா தீனில்‌ 
இஸ்லாம்‌, 
பொருள்‌ : மகத்தான அல்லாஹு தஆலாவுடைய 
திருப்பெயரைக்‌ கொண்டு ஆரம்பிக்கிறேன்‌. இன்னும்‌ 
(இப்புகழ்‌)0தீனுல்‌ இஸ்லாத்தின்‌ மீது சகல புகழுரைகளும்‌ 
அல்லாஹ்வுக்கே உரியது? ISLAM 


படட 


ஒளு எசம்து கொண்டிருக்கும்‌ போது 


ூடையிடையே ஓதும்‌ துஆ 


்‌] சதக ச்ச்‌ ZI 
4150425532 முத்த 
தி 
தச 222 Ls 
200205 
அல்லாஹுஃய்மங்ஃபரீலி தன்பீ வ வாங்‌எரிஃஃலி மீ தார 
aud அபீ fips 
பொருள்‌: அல்லாஹ்வே! என்னுடைய பாவத்தை 
மன்னிப்பாயாக! என்‌ (கப்ருடைய) வீட்டை விசாலமாக்கி 
வைப்பாயாக! இன்னும்‌ என்னுடைய உணவில்‌ அபிவிருத்தியைத்‌ 
தருவாயாக! 
(ஆதாரம்‌: திர்மிதீ) 
ஒளு எசமிது முடித்த பின்‌ ஓதும்‌ துஆ 


OUEST ADSYANT AA 
4 $5 AAT 2 1] 17 
IT gz சீரி WaT சீ 77 L714 (2) 


மிப வட்ல 
2 ற | ம்‌ TEI) (ச 
ரர Ye 


(A 
அன்த அன்லிலாயிலாஹ இன்னன வதர்தஹு லா 
ஒரீச்கலஹை? வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன்‌ 
ஸர அ 
PDF ISL. 


11 


அல்லாஹு *மீமல்‌ அலன்‌ மினதீதவ்வாபீன 
வஜ்அலினீ மினல்‌ முத தஹ்ஹீரீன வத்அுலினி மின்‌ 
இபொதிக்கஸ்ஸாலிஹீன்‌. 
பொருள்‌ : வணக்கத்திற்குரியவன்‌ அல்லாஹ்வைத்‌ தவிர வேறு 
யாருமில்லை. அவன்‌ தனித்தவன்‌. அவனுக்கு இணை யானவர்‌ 
யாருமில்லை என்று நான்‌ உறுதிமொழிகிறேன்‌. இன்னும்‌ 
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்‌ அவர்கள்‌ 
அவனுடைய அடியாரென்றும்‌ அவனுடைய தூதரென்றும்‌ நான்‌ 
உறுதியாக நம்புகிறேன்‌. அல்லாஹ்வே! பாவமீட்சி பெற்றவர்களில்‌ 
என்னை நீ ஆக்குவாயாக! தூய்மை பெற்றவர்களில்‌ 
ஒருவனாகவும்‌, உன்னுடைய நல்லடியார்களில்‌ ஒருவனாகவும்‌, 
“என்னை நீ ஆக்கி அருள்வாயாக! 
(ஆதாரம்‌: திர்மிதீ) 
வீ்ழற்குள்‌ நுழையும்போது ஐது துஆ 


தகித்த ம0102ல்‌ழ 
4 “ப்பம்‌ Ab ESA SA 


அல்லாஹும்ம இன்னீ வ கைரல்‌ மவ்லஜி வகைரல்‌ 
மகீரஜி பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி கரஜ்னா வ 
அலல்லாஹி ரப்பனா தவக்கல்னா 
பொருள்‌ : அல்லாஹ்வே ! நல்ல நுழைதலையும்‌ இன்னும்‌ நல்ல ! 

வெளியேறுதலையும்‌ நிச்சயமாக உன்னிடத்தில்‌ நான்‌ 
வேண்டுகிறேன்‌. அல்லாஹ்வின்‌ திருப்பெயரைக்‌ கொண்டு 
நுழைந்தோம்‌. மேலும்‌ அல்லாஹ்வின்‌ திருப்பெயரைக்‌ கொண்டு 
வெளியேறினோம்‌. இன்னும்‌ எங்களின்‌ ' இரட்சகனான 
அல்லாஹ்வின்‌ மீது நம்பிக்க வவித்நீதோம்‌: ஆதாரம்‌] அபூதாவூது 


12 


கடைததருவில்‌ நுழையும்‌ போது ஒதும்‌ துஆ 


தீ 


2. பப்‌ ள்‌ 
Ki 22௮ களை 


(ஆச்‌ 


பப்‌ நப ம ழமக 


PA 
தகம்‌ இல்லல்லாஹு வத்சு லா ஏரீக்கலஹ அ 
லஹுல்‌ முல்கு வலஹுல்‌ ஹம்து யுண்யீ வயுமீத்து வஹுவ 
ஹையுண்ல்‌/லாயகூரதீது பியதிஹில்‌ கைற வஹுவ அலா குல்லி 
னைதின்கதீர்‌ 
பொருள்‌ : அல்லாஹ்வைத்தவிர வணக்கத்திற்கு 
தகுதியானவன்‌ வேறு யாருமில்லை. அவன்‌ தனித்தவன்‌, 
அவனுக்கு இணையானவர்‌ யாருமில்லை. அவனுக்கே 
அரசாட்சி உரியது. சகல புகழுரைகளும்‌ அவனுக்கேயுரியது. 
உயிர்‌ கொடுப்பவனும்‌ இறக்கச்‌ செய்பவனும்‌ அவனே. அவன்‌ 
உயிர்‌ உள்ளவன்‌. மரணம்‌ அவனை அணுகாது. நற்காரியங்கள்‌ 
யாவும்‌ அவன்‌ கைமிலே உள்ளன. படைப்பினங்கள்‌ அனைத்தும்‌ 
அவன்‌ ஆதிக்கத்தின்‌ கீழ்‌ உள்ளவையாகும்‌. 
(ஆதாரம்‌: திர்மிதி) 
சாப்பிட ஆரம்ரிக்கும்பாமுது ஓதும்‌ துஆ 


ர 
சத. ச்சி 2 
ப ததக, 
பிஸ்மில்லாஹி வஅலா பர(கீ/க(த்‌/தில்லாஹி 
பொருள்‌ : அல்லாஹ்வுடைய திருப்பெயரைக்‌ கொண்டும்‌, 
அவனுடைய பரக்கத்தைக்‌ கொண்டும்‌ (உண்கிறேன்‌). 
PDF ISLAM (ஆதாரம்‌ :புகாரி) 


அவைகளை 


பிஸ்மில்லாஹ்னை கூற மறந்துவிட்டால்‌ 


EE 
க ப்‌ கி 


பொருள்‌ : அல்லாஹ்வின்‌ திருப்பெயரை இதன்‌ ஆரம்பத்திலும்‌, 
முடிவிலும்‌ கூறுகிறேன்‌. 


ஆதாரம்‌: அபூதாவூது 
சாப்பிடு முடிந்தபின்‌ ஓதும்‌ துஆ 


DY த ட்டம்‌ சம 
ட்ப GE 
க்‌ 


அல்ஹம்து லில்லாஹில்லதீ அத்‌அமனா வஸகானா 
வதஅவனா மினல்‌ முஸ்லிமீன்‌ 
பொருள்‌ : எங்களுக்கு உணவையும்‌, குடிக்க பானங்களையும்‌ 
கொடுத்து மேலும்‌, எங்களை முஸ்லிம்களாக ஆக்கிவைத்த 
அல்லாஹ்வுக்கே சர்வப்புகழும்‌ உரித்தான து. 
(ஆதாரம்‌ : திர்மிதீ) 
பிறர்‌ வீட்டில்‌ சாப்ரிபடால்‌ ஒது துஆ 


ர்‌ 
ம்ம த்தம்‌ 540 
மம 


PDF ISLAM 


அல்லாஹும்ம அத்‌இமீ மன்‌ அதீ அயனி வஸ்கி மண்‌ ஸகானீ 
பொருள்‌ : யா அல்லாஹ்‌ ! எனக்கு உணவளித்தவருக்கு நீ 
உணவளிப்பாயாக ! எனக்கு தாகம்‌ தீர்த்து வைத்தவருக்கு 
தாகம்‌ தீர வைப்பாயாக ! 
(ஆதாரம்‌ : அஹ்மது) 
உஓணவளித்தவருக்காக ஒதும்‌ துஆ 


ச்‌ | SAI 127254 சட AY SA 


அலீலாஹும்ம த லஹாமீ பீமா ரதகீதஹும்‌ 
வஸ்ர்பிரீலஹுமீ aap =i. 
பொருள்4]அல்லாஹ்வே0]இவர்களுக்கு நீ அளித்தவற்றில்‌ 
(உணவில்‌) பரக்கத்தை அளிப்பாயாக. இன்னும்‌ இவர்களை 
மன்னித்து இவர்களுக்கு கிருபை செய்வாயாக. 
(ஆதாரம்‌ : முஸ்லிம்‌) 
பயணமாகக கூடியவருக்காக ஓதும்‌ துஆ 


லர்‌ அது | 
Sj ப 


அஸ்தவ்திடல்லாஹு தீனக வதுமான[திதா(கிக 
வகலாரதிதீம அமலிகக 

பொருள்‌ : நான்‌ உன்னுடைய மார்க்கத்தையும்‌, 
உன்னிடமுள்ள அமானத்துக்களையும்‌, உன்னுடைய காரியங்‌ 
களின்‌ முடிவையும்‌ அல்லாஹு தஆலாவுடைய பொறுப்பில்‌ 
ஒப்படைக்கிறேன்‌. ஐறஈ (தபந (நேதாரம்‌:திர்மிதி 


| 


பயணாமானவுடன்‌ அப்பயணிக்காக ஓதும்‌ துஆ 
19555 
ர தச க்‌ 025 


தவ்வத த்த வா த்‌ 
லகல்‌ கைர ஹைசு குன்த்த 

பொருள்‌ : (அல்லாஹ்வுக்கு) வழிபடுவதை உன்னுடைய 
பயணப்‌ பொருள்களாக அல்லாஹ்‌ ஆக்குவானாக! உன்னுடைய 
பாவத்தை மன்னிப்பானாக. இன்னும்‌ நீ எங்கு சென்றாலும்‌ அங்கு 
உனக்கு நல்லவற்றை இலகுவாக்குவானாக ! 

(ஆதாரம்‌: திர்மிதி) 
பயணத்கை தொடங்கும்‌ ஒபாழுது ஓதும்‌ துஆ 


ச pi OTA 31 ப 21 


அல்லாம்‌ பிக அலாது வபிக அஹு“து, விக அஸீறு 

பொருள்‌: அல்லாஹ்வே ! உன்னுடைய உதவியைக்‌ கொண்டு 
பயணத்தை தொடங்குகிறேன்‌. இன்னும்‌ உன்னுடைய உதவியைக்‌ 
கொண்டே வீடு திரும்புவேன்‌. மேலும்‌ உன்‌ உதவியைக்‌ கொண்டே 
பயணம்‌ செய்கிறேன்‌. 


(ஆதாரம்‌: அஹ்மது) 


PDF ISLAM 


பிறகு கீழ்க்கண்ட துஆவை ஒதவும்‌. 


அதிகத்‌ FOES] 

7. ழ்‌ (1 பலி ப 
திம்‌ ட்‌ ந 71 ச்‌ 
2415 ரன்ன 21௩21] 

தம I 
டி ரக ANE 
பகத்‌ மப 


தக்‌ 


IWATE) 


யா அல்லாஹ்‌ ! நான்‌ இந்த பிரயாணத்தில்‌ நன்மையான 
காரியங்களையும்‌, அல்லாஹ்வுக்கு வழிப்படுதலையும்‌ 
கோருகிறேன்‌. மேலும்‌, அதனால்‌ பொருந்திக்‌ கொள்ளக்கூடிய 
அமல்களைச்‌ செய்ய உன்னிடத்தில்‌ வேண்டுகிறேன்‌ ! 
இறைவனே ! எங்களுடைய பயணத்தை நீ கலபமாக்கி வைத்து 
எங்களுக்கு அதன்‌ அதிக தூரத்தை சுருக்கித்‌ தருவாயாக! யா 
அல்லாஹ்‌ ! நீயே எங்கள்‌ பயணத்தில்‌ உடன்‌ இருப்பவன்‌. மேலும்‌, 
எங்களுடைய வீடு வாசல்களையும்‌ காப்பாற்றக்‌ கூடியவனும்‌ 
நீயே! யா அல்லாஹ்‌ ! பிரயாணத்தில்‌ ஏற்படும்‌ கஷ்டங்களை 
விட்டும்‌, தீய பார்வைகளை விட்டும்‌, பயணத்திலிருந்து திரும்பிய 
பின்‌ எங்களின்‌ பொருள்களிலும்‌, குடும்பத்தினர்களிலும்‌ 

PDF ISLAM 


17 


நஷ்டத்தைப்‌ பார்ப்பதை விட்டும்‌, காரியம்‌ கை கூடியும்‌ அதில்‌ 
கெடுதிகள்‌ சம்பவிப்பதை விட்டும்‌, அநீதம்‌ இழைக்கப்பட்டவனின்‌ 
சாபத்தை விட்டும்‌ உன்னிடத்தில்‌ காவல்‌ தேடுகிறேன்‌. 

பஸ்‌, ஞாயில்‌ நிலையங்களில்‌ ஓதும்‌ துஆ 


போதிய EFL 
கபி 


அஊது பிகலிமாத்தில்லாஹிதீ தாம்மாத்தி குல்லிஹா மின்‌ 
ஆரி மாகலக்‌ 


பொருள்‌: முழுமையான அல்லாஹுதஆலாவின்‌ 
வார்த்தைகளைக்‌ கொண்டு அவன்‌ படைத்த அனைத்தின்‌ தீங்கை 
விட்டும்‌ அவனிடமே பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 

(ஆதாரம்‌ : முஸ்லிம்‌) 
வாகனத்தில்‌ ஏறி அமரிந்ததும்‌ ஓதும்‌ ௧ஆ 


ENON 
து / 274 ல்‌ ட்‌ 223. தச! 
முக்ய பெல்‌ 
சுப்ஹானல்வதீ சக்கரலனா ஹாதா வமா குன்னா வஹ 3 
முகீரினீன்‌. வஇன்னா இலா ரப்பினா லழுன்கலிபூன்‌. 
பொருள்‌ : எங்களின்‌ சக்தியால்‌ வசப்படுத்திக்‌ கொள்ள 
முடியாத வாகனத்தை, வசப்படுத்தி தந்த அல்லாஹ்வை துதி 
செய்கிறோம்‌. 
பிறகு “அல்ஹம்துலில்லாஹ்‌ மூன்று தடவை அல்லாஹு 
அக்பர்‌” மூன்று தடவை கனம்‌ பிறகு கீழ்க்கண்ட துஆவை 


ஒதவும்‌. F ISLA 


ச்‌ தரிசு ட ரி 2 ௪4 | ததி 
ப்‌ பம ம0பிடல்‌ கல்‌, டு சமம்‌ 
UL ANY ட 
கராப்ஹானர!க/க இன்னீ எலம்த்து நட்பீஸீ டப்ப Ha 
Fபதின்னறஹ ௫ லாயாய்‌ர்‌ மருதி துனூப இல்லா அன்த்த 
பொருள்‌ : அல்லாஹ்வே ! எனக்கு நானே தீங்கிழைத்துக்‌ 


கொண்டேன்‌. எனவே. என்னை மன்னிப்பாயாக! பாவங்களை 
மன்னிப்பவன்‌. உன்னைத்‌ தவிர (வேறு) யாருமில்லை. 


கடலில்‌ பயணமாகும்‌ போது ஓதும்‌ துஆ 


1 7 
குக்கு ற்ப 
ல்‌ 2 ப்‌ 2 றிட 4! 3; 7 
2285 பமக EN 
(ந 7 13 2 த்‌ * 
லக்‌ கட்த ழி 322 
சச்‌ அழ] 5, EL 
மிஸ்மில்லாஹறி மஜ்ரேஹா ௮முரீஸாஹுா இன்ன T(B)if 
௮௧ ]துருரீ ரஹீம்‌, வமா கதருல்லாஹு ஹக்க கதீரிஹி வல்‌ 
அரசா தமீதுன்‌ கபீள[தி/து ௫ யவ்மல்‌ கியாம£[திதி 
வஸ்ஸமாலவாதீது மதீனிய்யாதீதுன்‌[மீ) மியமீணிஹர 
சாப்ஹரானற * தஆலா அம்மா யுவ்ரிகிகூன்‌. 
PDF ISLAM 


பொருள்‌ : அல்லாஹ்வுடைய திருப்பெயரைக்‌ கொண்டு இது 
செல்லக்‌ கூடியதாகவும்‌, சென்று தங்கக்கூடியதாகவும்‌ 
அமைந்திருக்கிறது. நிச்சயமாக என்னுடைய இரட்சகன்‌ 
மன்னிப்பவனாகவும்‌, அருள்‌ பாலிப்பவனாகவும்‌ இருக்கிறான்‌. 
மனிதர்கள்‌ அல்லாஹு தஆலாவை அறிய வேண்டிய கடமைப்படி 
அறியவில்லை. எனினும்‌ கியாமத்‌ நாளன்று பூமி அனைத்தையும்‌ 
அவன்‌ தன்‌ கைவசம்‌ வைத்திருப்பான்‌. வானங்களை தன்‌ 
வலக்கரத்தில்‌ சுருட்டி வைத்திருப்பான்‌. இணை வைப்பதை விட்டும்‌ 
அல்லாஹு தஆலா மிகவும்‌ பரிசுத்தமானவன்‌. 
எசல்லக்கூடிய உனரி கன்படுட்‌ சமயம்‌ ஒதுக்‌ துஆ 


மிட த்‌ விஞ்‌ 22 
ககம மத்ய த்த 
dT) கமகம க்‌ 
நதிக்‌ பக [56032 2+ 531 
சோ ட 47242 522 
க தட்‌ னு மக்‌ கும்பம்‌ 

biz VE 3 ட ச்‌ IY 
அல்லாஹுஃய்ம ரப்பஸ்‌ ந்‌ வமா அள்லல்ன 
வரப்பல்‌ அரீளீனஸ்ஸப்இி வமா அகீலல்ன வரப்பன்‌ ஏயாதீதீனி 
வமா அள்லல்ன வரப்பரீரியாஹி வமாதரைன ஃபஇன்னா 
தல்‌ அலூகி/க கைர ஹாதிஹில்‌ கரீய(தி/தி வகைர அஹ்லிஹா 


வநது பி(கி/க மின்‌ஷசீரிஹா வனரீரி அஹ்லிஹா வனரீரி 
மாஃபீஹா. 


PDF ISLAM 


பொருள்‌ : அல்லாஹ்வே ! ஏழு வானங்களுடைய அவை 
நிழலிட்டுக்‌ கொண்டிருக்கின்ற பொருட்களுடைய இரட்சகனே! 
எழு பூமிகள்‌ அவை சுமந்து கொண்டிருக்கின்ற பொருட்களுடைய 
இரட்சகனே 1 ஷைத்தானின்‌ இன்னும்‌ அவன்‌ வழி 
கெடுப்பவற்றுடைய இரட்சகனே ! இன்னும்‌ காற்று, காற்று பறக்க 
வைக்கின்ற சகல வஸ்துக்களுக்கும்‌ இரட்சகனே! நாங்கள்‌ இந்த 
ஊரின்‌ நலவையும்‌, இன்னும்‌ இங்குள்ளவர்களின்‌ நலவையும்‌ 
உன்னிடம்‌ வேண்டுகிறோம்‌. இன்னும்‌ இவ்வூரின்‌ தீங்கை விட்டும்‌ 
இங்குள்ளவர்களின்‌ தீங்கை விட்டும்‌, உன்னிடம்‌ பாதுகாப்புத்‌ 
தேடுகிறோம்‌. 


ஆதாரம்‌ : ஹிஸ்னுல்‌ ஹஸீன்‌ 
வாகனத்திலிருந்து சூறங்கும்‌ போது ஒதும்‌ துஆ 


EASELS தகதக ப்‌] 


ச ச ரி 
EEL 
“ரப்பி அன்றில்ன முன்றலன்‌[ம்‌) முபார(க/கண்வ்‌! வஅன்த்த 
5 மன்றிலீன்‌” 

பொருள்‌ : இரட்சகனே ! பரக்கத்‌ நிறைந்த இறங்குதலாக 
(இந்த ஊரில்‌) என்னை இறக்கி வைப்பாயாக! இன்னும்‌ இறக்கி 

வைப்பவர்களிலேயே நீ மிகவும்‌ மேலானவன்‌. 

பயணத்திலிருந்து ஊருக்குள்‌ மோகும்‌ போது 


ஒதும்‌ துஆ 
1 29 ES 71231 
மயூ பவழம்‌ 


LAM “2 


அல்லாஹுமமாஜாகீனா ஐனாஹா ௮ஹ(2) ப்பா இலா. 

அஹ்லிஹா வஹுப்பிப்‌ ஸாலிஹீ அஹ்லிஹா இலைனா 
பொருள்‌: அல்லாஹ்வே! இவ்வூரிலுள்ள கனி 
வர்க்கங்களையும்‌, நல்ல பலன்களையும்‌ எங்களுக்களித்‌ 
தருள்வாயாக! மேலும்‌ இவ்வூரிலுள்ளவர்களின்‌ உள்ளங்களில்‌ 
எங்கள்‌ மீது அன்பை ஏற்படுத்தி வைப்பாயாக ! இவ்வூரிலுள்ள 
நல்லோர்களின்‌ மீது எங்கள்‌ உள்ளங்களில்‌ அன்பு 
உண்டாகும்படி செய்வாயாக ! 


ஹிஸ்னுல்‌ ஹஸீன்‌ 
மணமக்களை வாந்த்த ஓதுட்‌ துஆ 
தீ தாகா கான்‌ ததாது 
OE EA TOBE TOPOL 
த டத ழி ம அன 2 


(2) பரகிகல்லாஹு கை, வ)பாரக அலைகுமா வறம்‌ 
(8) பைனகுமா (7) பீகைர்‌ 
பொருள்‌ : அல்லாஹ்‌ உமக்கு பரக்கத்‌ (அபிவிருத்தி) 
செய்வானாக ! மேலும்‌ உங்கள்‌ இருவர்‌ மீதும்‌ பரக்கத்தை 
அருள்வானாக ! மேலும்‌ உங்கள்‌ இருவரையும்‌ நன்மையில்‌ சேர்த்து 
வைப்பானாக. (ஆதாரம்‌ : அபூதாவூது) 
தாடபேத்தியத்தில்‌ ஈடுபடுமுன்‌ ஒநும்‌ நுஆ 


ன்‌ & Sz கன 
EEE] 


PDF ISLAM 


( 
வதுன்னபின்‌ னுத்தான மாரதக்தனா 

பொருள்‌ : அல்லாஹ்வுடைய திருப்பெயரைக்‌ கொண்டு 
(ஆரம்பிக்கின்றேன்‌). யா அல்லாஹ்‌! எங்களை ஷைத்தானுடைய 
தீங்கை விட்டும்‌ தூரமாக்கி வைப்பாயாக! இன்னும்‌ எங்களுக்கு 
அளிக்கும்‌ சந்ததிகளையும்‌ ஷைத்தானை விட்டும்‌ தூரமாக்கி 
வைப்பாயாக ! ஆதாரம்‌ : புகாரீ 


ஒந்திரியம்‌ வளியாகும்‌ போது ஓதும்துஆ 


த 152 ச்‌ ர 


தை ப 29 pT நலக அதக அல தர நகக்‌ | 
8)மிஸ்மில்லாஹி அல்லாஹுமீம ஓன்னினைன்‌ வைத்தான்‌ 


சூத. டே 
(5 அற 2 
அல்லாஹும்ம லாதஜ்‌ அல்‌ வின்ளைத்தானி (0) பீமா 
ரஜறக்தனீ நாீபா 


பொருள்‌: அல்லாஹ்வே ! நீ எனக்கு அளித்துள்ள 
செல்வத்திலிருந்து ஷைத்தானுக்கு விட்டு விடாதே. 
புதிய ஆடை அணியும்‌ பாமுது ஓதும்‌ துஆ 


அல்ஹமீது வில்லாஹில்லதீ கஸானீ மாஉலாரீ பிஹீ 
அண்ரதிதீ வ௮த ஐம்பது பிஹீ ஈபீஹயாத்தீ, 

பொருள்‌ : எல்லாப்‌ புகழு அல்லாஹ்வுக்கே! அவனே 
என்னுடைய மானத்தை மறைக்கும்படியான உடையை 
அளித்தான்‌. அதைக்‌ கொண்டு என்னுடைய வாழ்க்கையை 
அலங்கரித்துக்‌ கொள்கிறேன்‌. |5LAM (ஆதாரம்‌ : திர்மிதி) 


23 


கண்ணாடியில்‌ முகம்‌ பாரிக்கும்போது ஐகும்‌ துஆ 


1 
gi மல்க தஆ (22 ( 
A அன்த்த ஹஸ்ஸன்த்த கல்கீ (£)பஹஸ்‌ஸமின்‌ 
குதுகீ 
பொருள்‌ : அல்லாஹ்வே! நீ என்‌ தோற்றத்தை அழகாக்கியது 
போன்று என்‌ குணங்களையும்‌ அழகு படுத்துவாயாக! 


ஆதாரம்‌ : அஹ்மது 
குலைப்பிறையைக்‌ கண்டதும்‌ ஓதும்‌ துஆ 


Or sek 21281 
GA PSY 


73 


டர்‌ கப்‌ 50 முல்‌ 155 ம்‌ 
அல்லாஹும்ம அணில்லஹ 3 அலைனா (8)பில்யுமீனி 
வல்மானி வஸ்ஸலாம(கி]தி வல்இஸ்லாமி வத்தஙவ்‌(£)பீகி லனா 
குஹிப வதர்னா (இபப வர(8)ய்புகல்லாஹ்‌ 
பொருள்‌ : அல்லாஹ்வே! இப்பிறையை நீ விரும்புகின்ற 
பொருந்திக்‌ கொள்கிற விதத்தில்‌ பரக்கத்‌, ஈமான்‌, நிம்மதி, 
இஸ்லாம்‌, நல்லுதவி ஆகியவற்றைக்‌ கொண்டு எங்களின்‌ மீது 
உதயமாக்கச்‌ செய்வாயாக! (பிறையே) என்‌ இறைவனும்‌, 
உன்னுடைய இறைவனும்‌ அல்லாஹ்வே ஆவான்‌. 
ஆதாரம்‌: திர்மிதி 


PDF ISLAM 


24 


மாலை நேரத்தில்‌ ஓதும்‌ ப்‌ 


i டத்‌ ON ol 1 
கப ல்க 


அல்லாஹு்ப(8)பிக அமீஸைனா வரக அவ்ன்‌ பிக 
'நஹ்யா பிக நகூதீது வ இலைக்கன்னுவ ஏ. 
பொருள்‌: அல்லாஹ்வே ! உன்னுடைய அருளைக்‌ கொண்டு 
நாங்கள்‌ மாலைப்‌ பொழுதை அடைந்தோம்‌. இன்னும்‌ உன்னுடைய 
அருளைக்‌ கொண்டு காலைப்பொழுதை அடைந்தோம்‌. இன்னும்‌ 
உன்னுடைய அருளைக்‌ கொண்டு உயிர்‌ வாழ்கிறோம்‌. இன்னும்‌ 
உன்னுடைய அருளைக்‌ கொண்டு மரணிக்கிறோம்‌. இன்னும்‌ உன்‌ 
அளவிலேயே நாங்கள்‌ மீளக்கூடியவர்களாக இருக்கிறோம்‌. 
(ஆதாரம்‌: திர்மிதி) 


தூங்கும்‌ போது ஓதும்‌ துஆ 


(கிம்‌) சகட டப A 


அல்லாஹும்ம (8) பிஸ்சிக அழுத்து அறியா. 
பொருள்‌: அல்லாஹ்வே ! உன்‌ பெயரால்‌ நான்‌ மரணிக்கிறேன்‌ 
(தூங்குகிறேன்‌) இன்னும்‌ உன்‌ பெயரால்‌ உயிர்‌ பெறுகிறேன்‌. 
(விழிக்கிறேன்‌). 


(ஆதாரம்‌ : புகாரி) 


| PDF ISLAM 


நாஉடங்கள்‌ நிறைவேற எதாமுகையும்‌, துஆவும்‌ ! 


ஒருவருக்கு ஏதேனும்‌ தேவை ஏற்பட்டால்‌ இரண்டு ரகஅத்‌ 
நபில்‌ தொழுது விட்டு பின்வரும்‌ துஆவை ஒதி தனது தேவையை 
அல்லாஹ்விடத்தில்‌ கேட்கவும்‌ ! 


ர்‌ 
- 


ஹ்ம்‌ 320322 02 ம்பி படு 
மெத்‌ வன்க 


AES 1 
A அம்‌ 921124] 


ப்ப fi 
ERSTE EY! 


டி 


¥ பி? SENS 232 253) 
72 5 il 2 4 


லாஇலாஹ po லீறழுல்‌ கரீம்‌ 
ஸாப்ஹானல்லாஹி ர(8)ப்பில்‌ அரீவில்‌ அளீம்‌. வல்ஹமீது 
லில்லாஹி ர(8)ப்பில்‌ ஆலமீன்‌. அஸ்‌அலுக குஜிபாதீதி 
ரஹீமதீதிக்க வஅஜாயிம மங்‌ஃபிரத்திக வல்‌ ஙனீமத்த மின்‌ 
குல்லி (8) பிரீரிவ்‌ வஸ்ஸலாமத மின்குல்லி இஸ்மின்‌ லா ததஃலீ 
தன்பன்‌ இல்லா க(F)பரீத்தஹண வலா ஹமீமன்‌ இல்லா 
(F)uரீரஜ்த்தஹ ௫ வலா ஹாதுத்தன்‌ ஹிய “லக ரிளன்‌ இல்லா 
களைத்தஹா யா அரீஹமர்‌ ராஹிமீன்‌. 

பொருள்‌ : கண்ணியம்‌ பொருந்திய பொறுமையாளனான 
அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்கு தகுதியுள்ளவன்‌ வேறு 
யாருமில்லை. மகத்துவமுள்ள அர்ஷுடைய அல்லாஹ்வை 
தூய்மையாக்குகிறேன்‌. மேலும்‌, உலக இரட்சகனான 
அல்லாஹ்வுக்கே எல்லறற்குழும்ததரரியன. யா அல்லாஹ்‌! 


உன்னுடைய அருளுக்குரியவனாக என்னை ஆக்கி வை. மேலும்‌, 
நீ என்னை மன்னித்து விடுவாய்‌ என்று உறுதியான 
நம்பிக்கையையும்‌, நன்மையான செயல்‌ செய்வதில்‌ முந்திக்‌ 
கொள்ளும்‌ தன்மையையும்‌, தீய செயல்களை விட்டு தப்பித்துக்‌ 
கொள்ளும்‌ தன்மையையும்‌, உன்னிடத்தில்‌ கோருகிறேன்‌. யா 
அல்லாஹ்‌! நான்‌ செய்த பாவங்களில்‌ ஒன்றையும்‌ மன்னிக்காமல்‌ 
விட்டுவிடாதே! மேலும்‌, மன சஞ்சலங்களை நீக்காமல்‌ விட்டு 
விடாதே! உனது விருப்பத்திற்கேற்ப எனது தேவைகளை 
பரிபூரணமாக்கி தருவாயாக! அன்புடையோனுக்கு எல்லாம்‌ 
அன்புடையோனே! ஆதாரம்‌ : திர்மிதி 


துஆயே ஒஸ்திகாரா 
ஒரு காரியத்தை செய்யலாமா, வேண்டாமா என்ற குழப்பம்‌ 
ஏற்பட்டால்‌ இரண்டு ரக்‌அத்‌ நபில்‌ தொழுது விட்டு பின்வரும்‌ 
துஆவை ஓத வேண்டும்‌. அவ்வாறு ஓதினால்‌ அக்காரியம்‌ 
நல்லதாக இருந்தால்‌ அதில்‌ அல்லாஹ்‌ நம்மை ஈடுபடுத்துவான்‌. 
அது கெட்டதாக இருந்தால்‌ அதிலிருந்து அல்லாஹ்‌ நம்மை 
காப்பாற்றி விடுவான்‌. 
27 art 
யி) ட 4 ய்‌ - 727 7 
ச ரரி 2 2 NAA 
/ 


ச ௫ 27 5213 22.4 2 
ZY 2 பல்பு] பப்‌] 


PDF ISLAM 


- 


SBN ES 
மதிக்‌ 60 பம்ப்‌ 

4) ன்‌ SS ப்ட்‌ கழ்‌ 

5 3 on 5 


பம்‌ (922 க்‌ சய 
பழ்தூால்‌ 2024 மம்‌ 


அல்லாஹும்ம இன்னீ அஸ்தகீரு[க்‌/க (8)பி இல்யிகீக 
வஅஸ்தகீதிருக்க (ஒ)பி குதீரத்திக்க வ அஸ்‌அலுகீக யின்‌ 
(F)ப்லிகல்‌ அனீம்‌, )ப இன்னக்க தக்திரு வலா அக்திற வ 
தஃலைமு வலா அலைமு வஅன்த்த அல்லாமுல்‌ காத்‌, 
அல்லாஹுமீம இன்குன்த்த தஃலமு அன்ன ஹாதல்‌ அமீர 
கைருல்லி ஈபீதீனீ வ மஆனீ வ ஆ .கிபத்தி அம்‌ ()பக்திர்ஹு லீ 
வயஸ்ஸிர்ஹு லீ சும்ம பாரிக்லீ (£).பீஹி வ இின்குன்த்த தஃலைமு 
அள்ள ஹாதல்‌ அயர்‌ ஒர்ருகிலி!) பீ தீனீ வமஆனீ வ ஆகிபத்தி 
அம்ரீ (50.பஸ்ரி (௪)ப்ஹு அன்னீ வஸ்ரிஃப்னீ அன்று வகீதிர்‌ 
வியல்‌ கைர ஹைச கான சும்ம அரீளினி பிஹி. 

கடன்‌ சுமை நீங்க ஒதும்‌ துஆ 


நைல்‌ 
ப ள்‌ 


| இிதிதைனி வகஹீரிர்‌ ரிதால்‌ 


28 


அல்லாஹுமீம இன்னீ அஊது (8), பிக மினல்‌ ஹுமீமி 
வல்ஹுஜனி வஅஊது பிக மினல்‌ அற்றி வல்‌ கஸ்லி வஅஊது 
பிரகீ/க மினல்‌ புக்லி வல்தாப்னி வது பிகி/க மின்‌ ஙலப(த்‌) 


பொருள்‌: யா அல்லாஹ்‌ ! கோழைத்தனம்‌, கஞ்சத்தனம்‌, 

ஏற்படுவதை விட்டும்‌ உன்னிடம்‌ நான்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 

மேலும்‌, முதிர்ந்த வயதை அடைந்து கஷ்டப்படுவதை விட்டும்‌, 

கடன்‌ மிகைத்து விடுவதை விட்டும்‌, மனிதர்களின்‌ அடக்கு 
முறையை விட்டும்‌ உன்னிடம்‌ பாதுகாவல்‌ தேடுகிறேன்‌. 

ஆதாரம்‌: அபூதாவூது 

கப்ருஸ்கான்‌ பக்கம்‌ போகும்‌ போது ஓதும்‌ குஆ 


பம்‌ 2ல்‌ i, மலி விழும்‌ 


அட ப CAEN 


த அலைக்கும்‌ யா அஹ்லல்‌ குயூரீ 
யம்‌) பிருல்லாஹுலனா வல(3/குமீ அன்த்தும்‌ ஸல(F)புனா 
வதஹ்னு பில்‌ அஸர 

பொருள்‌ : புதைகுழியிலுள்ளவர்களே! உங்கள்‌ மீது ஸலாம்‌ 
உண்டாவதாக ! அல்லாஹ்‌ உங்களையும்‌ எங்களையும்‌, 
மன்னிப்பானாக ! நீங்கள்‌ எங்களுக்கு முன்‌ சென்று விட்டீர்கள்‌. 
நாங்கள்‌ பிறகு வரக்கூடியவர்களாக இருக்கிறோம்‌. 

கஷ்டத்தில்‌ ஒருபபணிகளைக்‌ கண்டால்‌ ஓதும்‌ துஆ 
[சி 


AAG கம்மி ம்க்‌ 


ச்‌ 


Las 7 க $1 கம்‌ 


PDF ISEAM 


அல்ஹம்துலில்லாஹில்லதீ (7) பானி மிம்மப(தி/தலாக பிஹீ 
(௪)பள்ளலனீ அலா கஸீரின்‌ மிய்மன்‌ கலக த(௪)ப்னீலா 

பொருள்‌ : புகழனைத்தும்‌ அல்லாஹ்வுக்கே ! நீ இருக்கும்‌ 
நிலையை விட்டும்‌ அவன்‌ என்னைக்‌ காத்துக்‌ கொண்டான்‌. 
மேலும்‌ தன்னுடைய அநேக சிருஷ்டிகளுக்கும்‌ மத்தியில்‌ அவன்‌ 
என்னை சிறப்பாக்கி வைத்தான்‌. 


ஆதாரம்‌ : திர்மிதி 


சூழப்புகள்‌ ஏற்படும பொது 
இழப்புகள்‌ ஏற்படும்‌ போது கீழ்க்காணும்‌ துஆவை ஓதினால்‌ 
அதைவிடச்‌ சிறந்ததை அல்லாஹ்‌ பரிகாரமாகத்‌ தருவான்‌ என்று 
நபிகள்‌ நாயகம்‌ (ஸல்‌) அவர்கள்‌ கூறினார்கள்‌. 


ரதம்‌ 
கறக்குது 
இன்னா லில்லாஹி வஇன்னா த ராஜிவூன்‌. 


அல்லாஹும்ம அதுர்ன பீர்‌) முஸீப(/த்தி வ 
அகீயிப்‌ ]லீ கைரன்‌ மீ மின்ஹா 


பொருள்‌: 
நாங்கள்‌ அல்லாஹ்வுக்கு உரியவர்கள்‌. மேலும்‌ நாங்கள்‌ 
அவனிடமே திரும்பிச்‌ செல்பவர்கள்‌. யா அல்லாஹ்‌ ! என்னுடைய 
துன்பத்திற்காக நீ கூலி தருவாயாக ! மேலும்‌ இதை விடச்‌ 
சிறந்ததை பகரமாகத்‌ தருவாயாக ! 
ஆதாரம்‌: முஸ்லிம்‌ 
PDF ISLAM 


30 


பாவமன்னிப்புக்‌ கோரும்‌ தலைமையான துஆ 


ஒரு மனிதன்‌ கீழ்காணும்‌ துஆவை பகலில்‌ ஒதிவிட்டு அன்றே 
மரணித்தால்‌ அவன்‌ சொர்க்கவாசியாவான்‌. இரவில்‌ ஒதிவிட்டு 
இரவிலேயே மரணித்துவிட்டால்‌ அவனும்‌ சொர்க்கவாசியாவான்‌ 
என்று நபிகள்‌ நாயகம்‌ (ஸல்‌) கூறினார்கள்‌. 


டு NES E51 S21 
விடம்‌ 5 கிழக்ருக்ப விபட 
> z ச. 27? 
கே ன்‌ தத்‌ க 
பப்‌ கு; மட்க 
GN AE 14 aN as 25 CEG 


அல்லாஹும்ம ன்றும்‌ ரப்பீ[8) ஊாமிலாஹ இல்லா 
அன்த்த கலகீதிதனீ வதன அப்‌(B)துக்க வஅன அலா 
அஹ்திகிக வவஃதகி/க மஸ்ததஃ[திது அவது பி8)(கிக மின்‌ 
குரீரி மா ஸனஃ1த/து அந(8)ஏு லாதிக பி)னிஃமாதி] திக்‌] 
அலய்ய வஅயூ(8)வு னகிக பி8)தன்‌ பீ) (FMF) ia 
ப(F)இன்னாஹு லா யங்யிF)ருத்‌ துனாப(8) இல்லா அன்தித 


பொருள்‌: 


யா அல்லாஹ்‌! நீயே என்‌ இரட்சகன்‌. உன்னைத்‌ தவிர 
வணக்கத்திற்குரியவன்‌ யாருமில்லை நீ தான்‌ என்னை 
படைத்தாய்‌. இன்னும்‌ நான்‌ உனது அடிமை. உனது 
உடன்படிக்கையின்படியும்‌, வாக்குறுதியின்படியும்‌ என்னால்‌ இயன்ற 
வரை நடப்பேன்‌. நான்‌ செய்த தீமையை விட்டு உன்னிடம்‌ 
பாதுகாப்புத்‌ தேடுகிறேன்‌. நீ எனக்கு செய்த அருளோடும்‌, நான்‌ 


செய்த பாவத்தோடும்‌ உன்சிம்மி ரீளிகிறேன்‌. எனவே என்னை 


31 


மன்னிப்பாயாக ! உன்னைத்‌ தவிர மன்னிப்பவன்‌ வேறு 
யாருமில்லை. 


“ஆதாரம்‌ : புகாரி 


றந்தவருக்காக எசமிய வேண்டிய நுஆ 


ரப பவத வம அதத அடக்க ட்ட கோடிட்ட இடத்தில்‌ 
இறந்தவரின்‌ பெயரைச்‌ சேர்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


படில ஜிடி. 
10701 நம்பிவிட தத 
வழித்து 5 மு ம்‌ 


ரமன பிர்‌) மஹ்திப்பீன ர றப்னா 
பர)அகிப0)ஹி.பர))ல்‌ காபின்‌ வங) ரீ லனா வலஹு 
மாரப்படு)ல்‌ ஆலமீன்‌ வப்‌) ஸஹ்‌ லஹு? பீர்‌) கப்‌(5) ரஹி 
வறவ்விர்‌ லஹு பீரி)ஹீ. 


பொருள்‌: 

யா அல்லாஹ்‌ !............ மன்னிப்பாயாக ! நேர்வழி அடைந்த 
வர்களுடன்‌ சேர்த்து இவரது அந்தஸ்தை உயர்த்துவாயாக ! இவர்‌ 
விட்டுச்‌ சென்றவர்களுக்கு நீ பொறுப்பு ஏற்றுக்‌ கொள்வாயாக ! 
அகிலத்தின்‌ அதிபதியே ! இவரையும்‌, எங்களையும்‌ மன்னிப்பாயாக! 
இவருடைய மண்ணறையை விசாலமாக்குவாயாக ! அதில்‌ 
இவருக்கு ஒளியை ஏற்படுத்தி தருவாயாக ! 


- ஆதாரம்‌ : முஸ்லிம்‌ 


PDF ISLAM | 


Fez தனை லன்‌ வ கானன்‌ மாத தத கம்‌ அன 
ஒரு உலகிலும்‌ ருலை வாழ்க்கையை கோயது 

அதட்டி பண்ணன்‌ சல நத்கன்‌ ப அன 1 

ணி த்‌ அ மலி ப 


74 ன்ன 


EDA 020 

ரயி பிபனா ஆத்தினா [டத்‌ தன்யா ஹஸனர[த்‌தவ்‌, 
கரீபில்‌ ஆகிரதிதி ஹூன(நிதவ்‌ வ கினா அதாபன்னார்‌ 
பொருள்‌ : எங்களைப்‌ படைத்து பரிபாலிப்பவனே! நீ எங்களுக்கு 
இம்மையில்‌ நல்ல வாழ்க்கையைத்தருவாயாக! இன்னும்‌ 
மறுமையிலும்‌ நல்ல வாழ்க்கையைத்‌ தருவாயாக! இன்னும்‌ நீ 

எங்களை நரகை விட்டும்‌ பாதுகாத்து அருள்வாயாக! 

(அல்குர்‌ஆன்‌ : 2-201) 

1A ந ச. a பப. எ சய ம 12 

த 30 புத்த மே ௮3 10 

8 9 402 72579 ௪௩ டச்சு 12 

ஒழிவது FOO 


சுப்ஹான ரூப்பிக ரபிக்‌ இல்லறத்தி 
அம்மா யசி)பூன்‌. வ ஸலாமுன்‌ அலல்‌ முளீஸலீன்‌.. 
வல்ஹமீது லில்லாஹி ரப்பில்‌ ஆலமீன்‌. 


(இஸ்லாத்தின்‌ விரோதிகளின்‌ தவறான) வர்ணிப்புகளை 
விட்டும்‌ கண்ணியமிக்க உமது இறைவன்‌ மிகத்‌ தூய்மையானவன்‌. 
(அல்லாஹ்வினால்‌) அனுப்பப்பட்ட தூதர்கள்‌ மீதும்‌ சாந்தியும்‌ 
சமாதானமும்‌ உண்டாகுவதாக! புகழ்‌ அனைத்தும்‌ 
உலகைப்படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே உரித்தாகும்‌. 

(அல்குர்‌ஆன்‌ : 37-180, 181, 182) 
PDF ISLAM 


